தஞ்சை சரஸ்வதி மகால்‌ வெளியீடு எண்‌. 221. 


அகத்தியர்‌ 1200 - ல்‌ 
ரதாசிவித்‌ தியானம்‌ 


(ணி மற்ற மமுந்ரூ ) 





x 


தஞ்சாவூர்‌ மகாராஜா சரபோஜியின்‌ 
சரசுவதி மகால்‌ நூல்நிலையம்‌ 


1990) விலை ரூ. 7-00 


தஞ்சை சரசுவதி மகால்‌ வெளியீடு எண்‌, 221 
அகஸ்தியர்‌ 1200 - ல்‌ | 
சநாசிவத்‌ தியானம்‌ 


(மூலிகை, கற்பம்‌, அஞ்சனம்‌, சாலவித்தை] 
பாடலும்‌ -- பொழிப்புரையும்‌ 
சிறப்புக்‌ கேண்மைப்‌ பதிப்பாசிரியர்‌: 
்‌.... தமிழக வரலாற்று அறிஞர்‌, . கல்வெட்டுக்கலைஞர்‌ கணியனசர்‌, 
கரந்தை, பேராசிரியர்‌. சி. கோவிந்தராசணாம்‌ 
சிறப்பு ஆராய்ச்சியாளர்‌, 
“மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌, மதுரை. 





தஞ்சாஹர்‌ ம்‌ சரயோ ஜியின்‌ 
சரகூவதி மகால்‌ நூல்‌ நிலையாம்‌ 
7990] ... மீவிலைரு, 7--00 


மி 


oi 





மென்மலர்‌ | மன்னரை 


ல்‌ ல வற்‌ 


“அகத்தியர்‌ 1200-ல்‌ சதாசிவத்‌ தியானம்‌” என்ற இந்நூல்‌ 
தஞ்சை சரசுவதி மகால்‌ நூலகத்தின்‌ வெளியீடாக வெளிவரும்‌. 
மறைஞானக்‌ கலைத்துறையின்‌ முதல்‌ நூலாகும்‌. “ஞானம்‌” -- 
சான்றாண்மை நிலையினின்றும்‌ சமுதாயப்‌ பயன்பாட்டிற்கு 
வரும்போது உருவாகும்‌ ஞானக்‌ கிளைகளுள்‌ மறைஞானக்‌ 
கலையும்‌ ஒன்றெனலாம்‌. . மனிதன்‌ தமது புலனாற்றலால்‌ செயற்கரிய 
செய்யுந்திறன்‌ : மிக்கவன்‌ என்பதனை இத்தகைய கலைப்‌ 
படைப்புகள்‌ புலப்படுத்துகின்‌ றன... பன 


மணி, மந்திரம்‌, மருந்து” என்ற மூன்றும்‌ ஞானிகள்‌. 
சமுதாயத்தின்‌ மீது காட்டிய பரிவால்‌ விளைந்த பயன்பாட்டு 
வாழ்வியல்‌ நெறியாகும்‌. இவற்றுள்‌. மருந்து எல்லோர்க்கும்‌, 


' எல்லாக்‌ காலத்திற்கும்‌ பயன்‌ தரத்தக்கதாதலின்‌ விளங்கி 


வருகின்றது. ஆயின்‌ மணியும்‌, மத்திரமும்‌ ஒரு சிலரிடையே 
மட்டும்‌ பயிலப்படுகிறது. ஏனெனில்‌ இவை எவ்வளவுக்கெவ்வளவு 
மனித சமுதாயத்திற்கு நல்லன செய்யமுடியுமோ, அவ்வளவுக்‌ 


- கவ்வளவு தீமையும்‌ விளைக்கவல்லன . ஆதலின்‌ இவை குறித்த 


செய்திகள்‌ அவர்களுக்குள்ளாகவும்‌ மறை பொருளனவாகவே 
கையாளப்‌ படுகின்‌ றன. 


இத்தகு அரிய மறைஞானக்‌ கலைப்‌ படைப்பு ஒன்றினை 
இந்நூல்‌ வடிவில்‌ தமது ஞான முதிர்ச்சியுடன்‌ பேராசிரியர்‌ 
திரு. சி. கோவிந்தராசனார்‌ அவர்கள்‌ எளிய நடையில்‌ பதிப்பித்‌ 
துள்ளார்கள்‌. பாடகச்சேரி சுவாமிகள்‌, திருவண்ணாமலை துந்தினா 
சுவாமிகள்‌ போன்ற பெருஞ்ஞானிகளின்‌ சீடராக இளமையில்‌ 
பெற்ற சித்தக்‌ கலைத்‌ தேர்ச்சியால்‌ இவ்வரிய நூலாக்கத்தினைத்‌ 
தந்துள்ள அவர்கட்கு எம்‌ நன்றி, 


அ 





முன்னுரை 





உலகில்‌ மானுடராய்ப்‌ பிறந்து, முற்பிறவியில்‌ செய்த ந்ற்‌ 
பயனாலும்‌, பிறப்பின்‌ உண்மை நிலை அறிதலாலும்‌, முயற்சி 
யாலும்‌ ஞான யோக சித்து: க்ப்‌ சிறத்திருந்த 
சான்றோர்கள்‌ பலராவர்‌. 


அவர்களுள்‌, தமிழகத்தில்‌ நிலவிய சித்தர்கள்‌ பலராயினும்‌, 
பதினெண்‌ சித்தர்களே வழக்கில்‌ கூறப்பெற்றுள்ளனர்‌. இவர்‌ . 
களால்‌ அறியப்‌ பெற்ற விஞ்சைகள்‌ எண்ணிலாதனவாகும்‌. 
அவற்றுள்‌ மக்கள்‌ நோய்‌ தீர்க்கும்‌ மருத்துவம்‌, பிராணிகட்குப்‌ 
பிணி தீர்க்கும்‌ வாகடம்‌ முதலானவற்றோடு, கரலக்கணிப்பாகும்‌ 
சோதிடம்‌, மந்திரம்‌ அதற்கமைந்த சக்கரம்‌, வசியத்திற்‌ 
கமைந்த குளிகை, திலகம்‌, பகைவரை அடக்க கற்பம்‌, ௧௬, 


. செயலேவு ஆகியவற்றிலும்‌ தேர்ந்து தெளிந்து. மக்களிடையே 


மதிப்புடன்‌ இருந்துள்ளனர்‌. 


சித்தும்‌, சித்தர்‌ வளர்த்த நெறிகளும்‌ 

மூச்சு நிலையை உணர்வாலறிந்து அதனைப்‌ பயிற்சி வழி 
இயக்கும்‌ ஆற்றல்‌ படைத்தவன்‌ யோகி. சிந்தனை வளர்ச்சியால்‌. 
தன்னையும்‌ சூழலையும்‌. தலைவனையும்‌ அறிவுத்‌ தெளிவினால்‌: 
உணர்ந்து புலனடக்கமுடனும்‌ வாழ்வில்‌ உயர்நோக்குடனும்‌ 
செயல்படுபவன்‌ ஞானி பல சித்து வித்தைகளைக்‌ கற்றுத்‌- 


, தேர்ந்து, மக்கள்‌ மகிழவும்‌, மருளவும்‌ செய்துகாட்டித்‌ தனி 


நிலையின்‌. வாழ்ந்தவன்‌. சித்தன்‌. 


சித்துக்களில்‌ வல்லோர்‌ ஞானமும்‌ யோகமும்‌ அறிந்தவ' 
ராகவும்‌ இருந்தள்ளதனைப்‌ போகர்‌ ஏழாயிரம்‌ என்னும்‌ 
சாத்திரமும்‌ . ப்தினெண்‌ சித்தர்‌ பாடல்களும்‌ நன்கு உணர்த்து. 
கின்றன. ப 





ஓரளவு அறிமுகம்‌ செய்த நிலையில்‌ சித்தி பெற்றுள்ளார்‌. 
திருநெல்வேலி, பிரும்மஞானி சுந்தர சுவாமிகள்‌ உயிர்ப்பித்தல்‌. 
போன்ற சித்து அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார்கள்‌. ' 


பன்றிமலைலச்‌ சுவாமிகள்‌, சத்தியசாயிபாபா போன்ற 
பெரியோர்கள்‌ அற்புதங்கள்‌ பல நிகழ்த்தி வருகின்றனர்‌. நாட்டில்‌, 
ஆங்காங்கே பெண்களிடத்தும்‌ ஆண்களிடத்தும்‌ சித்து நிலைத்‌ 
தோன்றி, தெய்வ வழிபாட்டிலும்‌, குறி சொல்லுதலிலும்‌ 
அற்புதங்கள்‌ நிகழ்ந்து வருவத்னை அறிய முடிகின்றது. இவ்வா, 
றெல்லாம்‌ நாட்டில்‌ ஒரு சிலர்‌ ஈடுபட்டு இயங்கி, வருவதெல்லாம்‌ 
பண்டைய சித்த நெறியின்‌ வழிவழித்‌ தொடர்ச்சியென்றே. 
கொள்ளலாகும்‌. சு ர 


சித்தர்‌ நூல்கள்‌: 

சித்தர்கள்‌ தாம்‌ அரிதில்‌ கண்டுணர்ந்த: மருந்துகளையும்‌ 
மந்திரவித்தைகளையும்‌, கோள்‌ நிலைக்‌ கணிப்பினையும்‌ உலகுக்கு 
அறிமுகம்‌ செய்யும்‌ அருள்நோக்குடன்‌ சுவடிகளில்‌ எழுதி 
வைத்தனர்‌. மாணாக்கர்கட்கு நேரில்‌ கற்பித்து அக்கலைகளை 
வளரச்‌ செய்தனர்‌. ஆதி சித்தர்களின்‌ மரபினைத்‌ தழுவிய' 
நிலையில்‌ கால வழக்கில்‌ தோன்றிய சித்தர்களும்‌ சித்துநெறி 


உணர்ந்தாரும்‌ கண்டறிந்தவற்றை நூல்களாகச்‌ செய்துள்ளனர்‌. 


அவற்றைப்‌ பற்றிய விளக்கம்‌, செய்முறை பயன்‌ ஆகியவற்றையப்‌' 
பாடல்களாகவே செய்துள்ளனர்‌. பாடல்களில்‌ பயின்றுள்ள மொழி: 
நிலை, பாமர வழக்குச்‌ சொற்களாகவும்‌, கொச்சைச்‌ சொற்க. 
ளாகவும்‌, வேற்றுப்‌ பொருள்‌ பொதிந்த படைப்புச்‌ சொற்களாகவும்‌ 
இருக்கின்‌ றன. மருத்துவம்‌, சோதிடம்‌, மந்திரம்‌ ஆகிய நெறிகளில்‌ 
கிடைத்துள்ள நூல்களில்‌ பெரும்பான்மையான நூல்கள்‌ இம்‌ 
முறையிலேயே எழுதப்பட்டுள்ளன.. அவற்றுள்‌ திரிந்து தேய்ந்த 
பாமர வழக்குச்‌ சொற்களே மிகுதியாகக்‌ கையாளப்‌ பட்டுள்ளன. 


- இவ்வாறு நூல்கள்‌ மொழிநிலையில்‌ அமைந்துள்ள தற்குரிய 
காரணங்களை ஆராய்தல்‌ இன்றியமையாததொன்றாம்‌. தமிழ்‌: 
மொழியில்‌ தேர்ச்சிபெறாத நிலையில்‌ சித்து நெறிகளில்‌ தேர்ந்‌: 





ஏ... 


நூலின்‌ மொழிநடை, செய்தி, குறிப்புகள்‌ ஆகியவற்றைக்‌ 


. கொண்டு நூல்‌ பிற்காலத்தது என்பதை அறிய முடிகின்றது. 


ஆனால்‌ நூலில்‌ சொல்லப்படும்‌ அறிமுகவுரைகளும்‌, நூலின்‌ 
பெயரும்‌ பண்டையசித்தர்‌ சொல்வதாகவும்‌, அவர்‌ பெயரால்‌ 
ஆனதாகவும்‌ காட்டியுள்ளமை குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. ்‌ 


பிற்காலத்தில்‌ திகழ்ந்த சித்து நெறியாளர்கள்‌ பின்பற்றியது 


பண்டைய சித்தர்களின்‌ நெறியேயாகும்‌. அவ்வழக்கு மதிப்பேற்றம்‌ ' 


பெறுதற்கென்றே அவர்கள்‌ பெயரால்‌ நூலையும்‌ நூன்முறை 
களையும்‌ குருவழிப்போற்றும்‌ பணிவுடன்‌ செய்தளித்துள்ளனர்‌ 
என்பது விளங்கும்‌. இம்முறையிலேதான்‌ பல மருத்துவ: நூல்களும்‌ 
மந்திர சோதிட நூல்களும்‌ வழக்கில்‌ வந்துள்ளன. குறிப்பாக, 
புலிப்பாணி வைத்திய சிந்தாமணி, தேரையர்‌ பால வைத்தியம்‌, 
கும்பமுனி: வாக்கியம்‌, கோரக்கர்‌ வாகடம்‌ என்பன போன்ற 
பெயரமைந்த நூல்களைக்‌ காட்டலாகும்‌. டன்‌ 


அகஸ்தியர்‌ ருத்திர தியானம்‌: ப்‌ 


இந்நூல்‌ அகத்தியர்‌ நூன்முறைகளைத்‌ தழுவிச்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளது. அகத்தியர்‌ 1200-ல்‌ கண்ட தியானங்களில்‌ 
சிலவற்றைத்‌ தேர்ந்து தொகுத்துத்‌ தரப்பெற்றுள்ள நூல்‌, என்று 
பொதுவாக அறியத்தக்கதாக இருப்பினும்‌ மூன்று சித்தர்களின்‌ 


முறைகளில்‌ ஒருசிலவற்றைத்‌ தேர்ந்து தெளிந்து இந்நூலாசிரியர்‌. 
தொகுத்தளித்துள்ள மைப்‌ புலனாகின்றது. 


ர, அகத்தியர்‌-**இதனையெல்லாம்‌ தெரியாமற்றான்‌ மடன்‌ 
வைத்தார்‌ ஆயிரத்தில்‌”? (பாடல்‌--1) 


2 “இன்னமொரு வித்தை கேளு, 'நஞ்சுண்டார்‌ எனக்‌ 
குரைத்தார்‌ நல்லவித்தை” (பாடல்‌--55) 

3, ““பொறுக்குமடா கமலத்தோன்‌ பூட்டி வைத்த வித்தை” 
(பாடல்‌ 7) 


என்ற பாடற்‌ பகுதிகள்‌ தரும்‌ செய்திகளால்‌, இந்நூல்‌ அகத்தியர்‌, 
நஞ்சுண்டசித்தர்‌, கமலமுனி ஆகிய சித்தர்களின்‌ நெறிமுறைகளுள்‌ 





ன ம்‌ 
AE 


vii 


கேளு, பாரு, மாட்டியோது,மானம்பாடி, னில்‌ பேசுறேன்‌, 
ஆசுறேன்‌, முழுங்கலாச்சு, - மளுங்கலாம்‌, அப்பாலே” பயோ; 


- பெறுக்கும்‌, காறடா, தோணும்‌, வேணும்‌, . முளிக்கும்‌, ராக்காலம்‌, 


தொளிலாளி, முக்கு, பாளடா, களட்டுவாற, மாத்தம்‌, மாத்தான்‌ ,, 
வயித்தியம்‌, வருகும்‌, என்ற ஒருசில சொற்களைக்‌ கட்டலாகும்‌. 


உரை நிலை: 


கற்ககள்‌; மந்திரச்‌ சொற்களாகவும்‌, பொருள்‌ 
மாற்றச்‌ சொற்களாகவும்‌ புனைந்து உணர்த்தியுள்ள இந்நூற்‌. 
பாடல்களை முறைப்படுத்தி, சொற்களின்‌ பதனறிந்து பொருள்‌. 
கண்டு உரைசெய்வது அரிய செயலேயாகும்‌. இதற்கு, இந்நூல்‌ 


்‌ போன்ற நூல்களில்‌ நற்பயிற்சியும்‌ அனுபவமும்‌ இன்றியமையாத 


தாகும்‌. 


யான்‌ இளமைக்காலத்தில்‌, கரந்தைத்‌ தமிழ்ச்சங்கத்தில்‌ 
மாணக்கனாக. இருந்தபோது, (கி.பி. .1938-40) சங்கத்தின்‌ ஒரு : 
பகுதியாக , இணைந்திருந்து மக்கள்‌:' - பிணிதீர்க்கும்‌ இலவச. 
மருத்துவ்ச்சாலையில்‌: இருந்து: தொண்டு செய்து: வத்தேன்‌: ' 
அதுபோது.. மருத்துவச்சாலைக்குரிய : மருந்துகளை ' சூரணம்‌, 
பற்பம்‌,: செத்தூரம்‌, மாத்திரை .ஆகியவற்றை அவ்வப்போது-* 
வந்திருந்து, புடத்திலிட்டும்‌, கல்வத்திலிட்டும்‌ ஆக்கித்தத்த : 


மகான்‌ குருநாதர்‌ பாடகச்சேரி சாமிகளாவர்‌.' ' அவரிடமிருந்த ” 


நூல்களை அவர்‌ வழி நின்று கற்றறிந்ததோடு அவர்‌ காட்டிய 
செயல்முறைகளையும்‌ ஓரளவு கற்றிருக்கும்‌ திறனாலும்‌, 
திருவண்ணாமலை துந்தினா சுவாமிகள்‌ என்னும்‌ பரதேசிகளிடம்‌ 
சோதிட நூல்களைக்‌ கற்றுணர்ந்த தெளிவாலும்‌, மருத்துவ 
மந்திர. சோதிட நூல்களில்‌ காணும்‌ அரிய சொற்களுக்கும்‌" 
பரிபாக்ஷைகட்கும்‌ அமைந்த பொருளறிந்து கொண்டிருந்த ' 
பயிற்சியாலும்‌, இச்சிறந்த வசிய மந்திர, குளிகை சாதனை ' 
களுக்குரிய  பாடற்பொருளை நன்குணர்ந்து ப்ப 


படட வ அரும்‌ க கப்பல 





1% 


மிருகங்கள்‌ வசியம்‌ -- வாய்க்கட்ட: 


சித்தர்‌ நெறியில்‌ கொடிய மிருகங்களை  ஒச்புவ்த்த்தத்‌ 
வாய்க்கட்டுதல்‌ ஆகியவற்றிற்கு மந்திர உச்சாடனங்கள்‌ கூறப்‌. 
பட்டு வழக்கில்‌ வந்துள்ளன. சித்தர்‌ இத்த. கைய' முறைகளையு. 
ஏன்‌ கண்டிருக்கவேண்டும்‌, என்று ஆராய்வோ மானால்‌ அதற்கு. 
விடை விபரம்‌ கிடைக்காமலில்லை. 1 


சித்தர்கள்‌ மக்கட்கு உண்டான பிணிகளைத்‌ தீர்க்கும்‌ 
மருந்துவகைகளைச்‌ செய்ய, அதற்குரிய மூலிகைகள்‌, வேர்கள்‌, 
பட்டைகள்‌, கனிப்பொருள்கள்‌ ஆகியவற்றைத்‌ தேடி காடு 
களிலும்‌ மலைகளிலும்‌ அலைந்துள்ளார்கள்‌. அது போது அங்கு 
_ வாழும்‌ புலி, கரடி முதலான கொடிய விலங்குகள்‌ . அவர்களை 
எதிர்பட்டுத்‌ தாக்கலாகும்‌. அக்காலத்தில்‌ அவர்கள்‌ தன்னைக்‌ 
காப்பாற்றிக்கொள்வதோடு அவ்‌ விலங்குகளையும்‌ வசியப்படுத்தி 
அடக்கும்‌ மந்திரங்களை மரபுவழி சித்தியாக்கிக்கொண்டுப்‌ பயன்‌ 
படுத்தியுள்ளனர்‌. இவ்வரிய செயலைக்‌ கட்டுமந்திரம்‌ என்பர்‌. 
.. இதனை இந்நூலின்‌ 32-ஆம்‌ . பாடல்‌ நன்கு படலை 


அசிய சாதனைகட்குக்‌ குளிகை: 


மந்திரத்தால்‌ நன்மையும்‌ செய்யலாகும்‌ தீமையும்‌ செய்ய 
லாகும்‌. தீமை செய்வதற்குரிய மந்திர தந்திரங்களை ச்‌ சித்து 
நெறி காண்பித்திருப்பினும்‌. இதனைச்‌ செய்யாதே, பாவம்‌ என்று 
்‌ எச்சரிக்கையும்‌ தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


நன்மை தருவதாகச்‌ செய்யும்‌ ' முறைகளைச்‌ செய்‌, செய்‌ . 
என்று ஊக்கப்படுத்தப்‌ பெறுகின்றது. அத்தகைய நன்மையைச்‌ . 
செய்கின்ற வித்தைகளுள்‌ பட்டப்‌ “பஞ்சதரு வேர்‌ 
குளிகை” யாகும்‌. 


இதனைக்‌ கற்புடைய மனையாளுக்கு ணன தத்‌ 2 
வெற்றுப்பாத்திரங்களில்‌, வேண்டிய சோறு, குழம்பு, கறிவகைகள்‌ 
உண்டாகவேண்டுமென்று அவள்‌ தொட்ட அளவில்‌, வேண்டிய 
அளவினை அப்பாத்திரங்களில்‌ பக்குவமாகச்‌ சமைத்த நிலையில்‌ 





ட 
மந்திரத்தால்‌ ம்ப உருவங்கள்‌: 


சதாசிவ மந்திர தியானத்தினாலும்‌ வக்கானத்திக்‌ ப குருவி 


்‌ மூலிகைவேர்‌ (பாடல்‌-7) ஆகியவற்றாலும்‌ மனிதவுருவத்தை:நாய்‌, 


கழுதை, எருமை ஆகிய உருவங்களாக மாற்றிக்‌ காண்பிக்கவும்‌, 
தன்னையே உருமாற்றம்‌ செய்து அகவும்‌ உத்திகள்‌ கூறப்‌ 


்‌ பட்டுள்ளன. 


பச்சிலைச்‌ செடியொன்‌ நின்‌ வரிற்கு இத்தகைய அற்புத 
சக்தியா! என்று வியக்கத்‌ தோன்றும்‌. வேர்‌ என்ற அளவில்‌ 
எத்தகைய சக்தியும்‌ இருக்காது. மருத்திற்குரியதாக மட்டும்‌ 
ஆக்கிக்‌ கொள்ளலாகும்‌. 


அவ்வேரினைக்‌ குளிசம்‌ செய்து மந்திர உருவேற்றி குளிகை 
யாக்கி உச்சாடன்த்துடன்‌ ஏவ, அவ்வேர்க்‌ குளிகை மாயா 
சாலாங்களை உண்டாக்குகின்‌றது.: வாயில்‌ அடக்கிக்‌ கொள்ள 
மாய உருமாற்றங்களை உண்டாக்குகின்றது. பார்ப்பதற்கு தாய்‌, 
எருமை போன்று தோன்றும்‌ சித்து தது, 


கட்டு மந்திரங்கள்‌: 


கட்டு என்னும்‌ மாந்திரீகக்‌ கலைச்‌ சொல்‌, தன்‌. வசப்‌ 
படுத்தல்‌ என்னும்‌ பொருளுக்கமைந்ததாகும்‌. சித்து செய்வோன்‌, 
சூழ்நிலையின்‌ காரணமாக, விலங்குகளையும்‌, மக்கள்‌, சபையோர்‌, 
ஆகியவர்களையும்‌ தன்‌ வயப்படுத்த விரும்பும்போது அதற்குரிய 
குளிகையினைக்‌ கொண்டும்‌, மந்திர உருவினைக்‌ கொண்டும்‌, 
ஏவுதல்‌ செய்து வெற்றி. பெறுவர்‌. அந்நிலையில்‌ விலங்குகள்‌. 
செயலற்று நிற்பனவாகும்‌. சபையோர்‌ ம்னமடங்கி நாவடங்கி' 
மாந்திரீகன்‌ ஏவினவழிச்‌ செயல்படுவர்‌. 

இவ்வித்தையினை, வாய்க்கட்டு, சபைக்கட்டு என்றும்‌ 
நூல்கள்‌ குறிக்கின்றன. இச்செயல்‌ கண்கட்டு வித்தையின்‌ ஒரு. 
திறமாகுமென்றும்‌ . தாக்‌ 








xiii. 


“மனவாக விதிப்படியே சபையில்‌ பூசி 
மந்திரமும்‌ இதுதாண்ட* 


“நிலவாகச்‌ சபையடங்கும்‌ அரசர்‌ நாவும்‌ 
நெடுகலுமே அடங்கிவிடும்‌” I 


என்றறிவிக்கும்‌ (பாடல்‌-31) பாடல்‌ தரும்‌ விளக்கத்தினால்‌, 
நெற்றியில்‌ பூசிச்‌ சென்று வசியமாக்கும்‌ நீறு (சுண்ணம்‌) பற்றிய : 
செய்திகள்‌ கூறப்பட்டுள்ளன. 


அரசனையும்‌ சபையையும்‌ சித்தர்கள்‌ தன்‌ விருப்பாகக்‌ 
கட்டும்‌ செயல்கள்‌ நிகழ்வதனை மட்டும்‌ ஆசிரியர்‌ கூறவில்லை. 


அரசனது வேண்டுகோளுக்கு இரங்கி, தன்னைப்‌ பணிந்து 
குருவாகக்கொண்ட அரசனுடைய நாட்டைக்‌ கைப்பற்றும்‌ 
முயற்சியாகப்‌ பெரும்‌ படையுடன்‌ வந்து சூழ்ந்துகொண்ட்‌ 
பகையரசனை, அஞ்சி, வெறுண்டு படையுடன்‌ திரும்பி ஓடுமாறு 
செய்ய மணி மந்திரங்களைப்‌ பயன்படுத்திப்‌ பாதுகாத்துள்ளனர்‌. 


“தளமதனை நோக்கிச்‌ செப்பக்கேளு 
ரணத்திலே வராமல்‌ ஓடிப்போவான்‌” (பாடல்‌-35) 


“தான்பார்த்த சமர்க்களத்தில்‌ தூவிப்போடு தத 
சத்திராதி நாவெழும்பான்‌ சேனையோடு? (பாடல்‌-36) 
(பாரடா படைகுலைந்து ஓடும்‌ பாரு 
பரராசன்‌ ஓடியூர்‌ புகுவான்‌ பாரே 
யான்பார்த்த வித்தை யடா”” 


என்ற பாடற்பகுதிகள்காட்டும்‌ நிகழ்ச்சிகளால்‌, ஆசிரியராகிய 


சித்தர்‌, தன்‌ ' அன்புக்குரிய அரசனுக்குப்‌ பகையால்‌ துன்பம்‌ 
வந்தபேர்து, செய்து அனுபவமாகக்‌ கண்ட கட்டு வித்தையைப்‌ 


_ புலம்படுத்தியுள்ளார்‌ என்பது தெளிவாகும்‌. 





Xv 


“உற்பமமாய்‌ மகாகொடுமை செய்யாதே 8 
பண்டுபா ருனக்குரைத்த குருவின்‌ வார்த்தை 
பத்தியாய்‌ மனத்தில்‌ வைத்துக்‌ காப்பாத்துவாயே”” 


இந்நூலைப்‌ படித்துத்‌ தேர்ந்துள்ள சித்துநெறியாளர்கள்‌ 
மந்திரவாதிகள்‌, தீவினைச்‌ செயல்களை வேடிக்கை யாகவும்‌, 
விளையாட்டாகவும்‌ செய்யக்கூடாது என்பது சித்தரின்‌ சத்திய 
வாக்கு, 


தன்னுடைய பாதுகாப்பிற்கு மட்டும்‌ ஓரளவு பயன்‌ படுத்தி” 
அது தீர்ந்தவுடன்‌ செய்வினை யை மாற்றிப்‌ பணிந்த பகைவனுக்கு 
அருள்செய்ய வேண்டும்‌. (பரிகாரம்‌) இவ்வாறு செய்யாமல்‌, : 
பொருள்‌ சேர்ப்பதற்கும்‌, காம குரோத இச்சைகளை நிறைவு 
செய்து கொள்வதற்கும்‌, பிறருக்காக அவர்கள்‌ காட்டிய மக்களுக்கு 
கேடு செய்வானானால்‌, தீராத பாவம்‌ உனக்கு வரும்‌, .தீராத 
நோய்கள்‌ உன்னைச்‌ சேர்த்து வருத்தும்‌. தெருவில்‌ எச்சிலைப்‌ 
பொறுக்கும்‌ இழி நிலையை அடைந்து போவாய்‌ என்று 
ஆணையுடன்‌ அறிவிக்கின்றார்‌. (பாடல்‌-62) 


நல்லனவற்றைச்‌ செய்து அனுபோக சித்தியுடன்‌ ' பிறர்‌ புகழ 
இருப்பாயாக என்றும்‌ காப்புரையுடன்‌ வாழ்த்துரையும்‌ வழங்கி 
யுள்ளார்‌. 


நிறைவு: 

நூல்களினின்றும்‌ தனிப்புதுமை பெற்ற இந்நூல்‌ போன்ற 
நூல்கள்‌.சித்த நெறிமுறைகளை அறிமுகப்படுத்தும்‌ நூல்கள்‌ என்ற 
அளவில்‌ மக்கள்‌ அறிந்துகொள்ளும்‌ அளவே ஏற்புடையாதகும்‌. 
சுட்டிக்‌ காட்டிய திறங்களைக்‌ கற்றுத்தேர்ந்து, செயல்முறைகளில்‌ 
ஆக்கம்‌ பெற்றார்‌. சித்தி பெற்ற அளவில்‌ நிறைவான 
மனத்துடன்‌ மகிழ்ந்திருத்தலே சிறப்பமைந்ததாகும்‌ என்பது 
சித்தர்‌ வாக்கு. ஆதலின்‌, இந்நூலினை கற்றுணர்ந்தார்‌ தீய 
நெறிக்கு அறிவியலைச்‌ செல்வு செய்து பாபியாகாமல்‌, மக்கள்‌ 
மதிக்கும்‌ நற்செயல்களைச்‌ செய்து மாண்புடன்‌ வாழ முருகன்‌ 
திருவருள்நிகழும்‌ என்ற அளவில்‌ இத்நூல்‌ பயன்‌ பெறுவதாகும்‌. 





அகஸ்தியர்‌ 1.200 5 ல்‌. 
ரநாசிவத்‌ தியானம்‌ 


ட த்து அவே அமைக 


நூல்‌ 
சதாசின - ருத்திர தியாணம்‌ 


பேசுரேன்‌ ருத்திர சங்கார மூர்த்தி 
பிறகுமிக வுக்கிர சங்காரம்‌ கேளு 
பூசிரேன்‌ றங்‌அங்‌ கீசறீங்‌ ங்ங்ங்‌ வென்று 
பூட்டுவாய்‌ ருத்திர சங்கார மாச்சு, 
ஆசுரேன்‌ இதனை யெல்லாம்‌ தெறியாமற்‌ றான்‌. 
அடக்கிவைத்தான்‌ ஆயிரத்தில்‌ வெளியாய்ச்‌ 
i சொன்னேன்‌ . 
கூசிரேன்‌ புள்ளொருகை வானாங்‌ கூட்டில்‌ தல்‌ 
போயெடுத்துத்‌ தீயிலிடக்‌ கூடு வேகா. 1 


பொழிப்புரை: 

சொல்லுகின்றேன்‌, ருத்திர சங்காரமூர்த்தியின்‌ மகா வீரியப்‌ 
பெருமையைக்கேள்‌. பூசிக்கின்றேன்‌, றங்‌ அங்‌ கீச றிங்ங்ங்ங்‌ 
என்று. இதைப்போல்‌ நீயும்‌ திறமையாகச்‌ செபிப்பாய்‌ அதனால்‌ 
ருத்திர சங்காரம்‌ கைக்கூடும்‌. ஆசையோடு சொல்லுகிறேன்‌. 
இதனையெல்லாம்‌ தெரியாமல்‌ மறைமுகமாக ஆயிரம்‌ பாடலில்‌ 
அடக்கி சொல்லி வைத்தார்‌. வெளிப்படையாகச்‌ சொல்லக்‌ 
கூசுகிறேன்‌. 


பறவைகளுள்‌ ஒருகை வானாங்‌ குருவிக்கூட்டைப்‌ போய்‌ 


“எடுத்து வா. அக்கூட்டைத்‌ தீயிலிடக்‌ கூடு வேகாது. 


(ஆசுரேன்‌--உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறேன்‌) 


த்‌ 
8 
தீச்‌, 





3 


(பொஃ-ரை) சக்தி வாய்ந்த நீலக்கொடிவேலி மூலத்திற்கு 
ருத்திர தியானம்‌ செய்ய, தேவிமகாமாயைப்‌ பெண்‌ அழகான 
வடிவில்‌ காட்சிக்குத்‌ தோன்றி நடமாடுவாள்‌. மந்திர உச்சாடனம்‌ 
செய்ய தும்புரு, நாரதர்‌ இருவரும்‌ தோன்றி காணற்கரிய நட 
மிட்டு தம்பூர்‌ வீணை பொருந்த இசைத்து ராகற்‌ பயிலுவார்கள்‌. 


உனக்குப்‌ புகழான, சங்கார ருத்திர தியானம்‌ செய்து, குருவி 
மூலக்‌ குளிசம்‌ எடுத்து மந்திரத்தைச்‌ செபிக்க, தெய்வக்காட்சிகள்‌ 
யாவும்‌ மறைந்து போகும்‌. சோதித்துப்பார்‌. இச்செயலுக்குத்‌ 
திரு. சங்கார ருத்திர தியானமே உருவாகும்‌. 


 நநகேஸ்ணற தியாாணங்‌ 


தியானத்தில்‌ மயேஸ்வரத்தின்‌ தியானம்‌ கேளு 
சிங்‌ மங்‌ நீங்‌ கென்றேதான்‌ செபித்தால்‌ லட்சம்‌ 
மாட்டியோதி மானம்பாடிக்‌ கூட்டை - தன்னை 
வாங்கிமுன்போல்‌ வேர்குளிசம்‌ பண்ணி வைத்தால்‌ 
பாரமென்ற கடும்பாரம்‌ எடுக்க லாமே 
... தியானத்தால்‌ வேராலும்‌ சித்தி .யாச்சு 
சேரவே மூலிதன்னால்‌- வித்தை தன்னைச்‌ 
செய்துபார்‌ கடப்பாரை முழுங்கலாச்சு 4 


(பா-ரை) தியானங்களில்‌ மயேஸ்வரத்திற்குரிய தியானத்‌ 
தினைக்‌ கேட்பாயாக, சிங்‌ மங்‌ றீங்‌ என்று வசத்தால்‌ லட்சம்‌ 
உரு தொடந்து ஓதி, மானம்பாடிக்‌ குருவிக்‌ கூட்டை முன்போல்‌ 
கொண்டுவந்து அதிலிருக்கும்‌ வேரைக்‌ கண்டு, குளிசம்‌ செய்து 
வைத்துக்கொள்வாய்‌. கடும்‌ பாரங்களையும்‌ எடுக்கலாம்‌. இது 
தியானத்தினாலும்‌ வேரின்‌ சக்தியாலும்‌ சித்தியானதாகும்‌. இந்த 
மூலிகையை. குளிகை செய்து அடக்கிக்‌ கொண்டு வித்தைகளைச்‌ 


்‌. செய்து பார்ப்பாயாக. கடப்பாரை, போன்ற வலிய 'பொருள்‌ 


களையும்‌ விழுங்கிக்‌ காட்டலாகும்‌. 


(குளிசம்‌--மந்திர உருவேற்றிச்‌ சித்திபெற்ற வேர்‌ மூலம்‌) 





த 


(பொ-ரை) நரயைப்போல்‌ ஆகவென்று செபித்து நோக்க 
அப்படியே தோன்றுவானானால்‌, நாயடா அதோ வருகின்றது 
என்பார்கள்‌ பார்ப்பாய்‌. மாய்கையாய்‌ நாய்‌ போல இருந்தவர்கட்‌ 


- கெல்லாம்‌, முன்னர்‌ பார்த்த மானுடவுருமாறி வேற்றுருவாகத்‌ 


தோன்றும்‌. மாய வித்தை. 


சீ அப்பாலே போ போ என்று சொல்லித்‌ திரும்பவும்‌ மந்திர 
உச்சாடத்தினை முறையாகப்‌ பார்த்துச்‌ சொல்லி, ஈயைப்போல்‌ 
எருமையைப்‌ போல்‌ கழுதையைப்போல்‌ இருக்கிறதென்று நீ: 
பார்த்துச்‌ சொன்னால்‌ அப்படியே அவன்‌  தான்றுவிரன்‌: இந்த 
மாமனைம்‌ பார்ப்பாயாக. 


வாக்கணராத்தி வேர்‌ 2 கஞுஸிகை 


.. இருக்குமடா வக்கனாத்தி மூலி வேரை 
இருதிறமர்‌(ம்‌) யந்திரவே ராகும்‌ மூலம்‌ 
பெருக்குமடா வாயினால்‌ சொன்ன தெல்லாம்‌ 
பெண்ணுக்கும்‌ ஆணுக்கும்‌' தெரியு மப்பா 
- கருக்குருவாய்ச்‌ சொன்ன தெல்லாம்‌ 
கண்டுகொள்‌ எண்‌ஆயிரமும்‌ கருதிப்‌ பாரு 
பொருக்குமடா கமலத்தோன்‌ பூட்டி. வைத்த 
ப்‌ பூருதியானிகரே புகழ்ந்து பாரு. ்‌ 7 


(பொஃரை) வக்கானத்திக்‌ குருவிக்‌ கூட்டிலிருக்கும்‌ மூலிகை 
வேர்‌ இருவகையாக இருக்கும்‌. அந்த வேரினால்‌ வாயினால்‌ 
சொன்னதெல்லாம்‌ பலிக்கும்‌. அந்த வேர்‌ பெண்‌ ஆண்‌ என்ற 
வகையில்‌ தெரியும்‌. சூட்சமமாகக்‌ கண்டுகொள்ளச்‌ சொன்னதிது 
இதற்கு மாந்திரீகம்‌ கண்டு கொள்‌. ஆயிரத்தெட்டு உரு விரும்பிச்‌ 
செய்து பார்‌. விரும்பியதைத்‌ தருவதாக இருக்கும்‌. கமலமுனி 


மறைத்து வைத்திருந்த வித்தை, தொடங்கு தியானிகரே 
புகழ்ச்சியாகச்‌ செய்து பார்ப்பாயாக. 


7 


-(பொ-ரை,) கண்டுகொள்வாய்‌ நம்பியின்‌ மாய மந்திரம்‌. 
| கருணையுடன்‌ விளங்கும்‌ பச்சைவர்ண (நிற) மூர்த்தி மூலிகை): 
1 என்று கண்டுகொள்‌. 


மற்றுமொரு குளிசம்‌ செய்துகொள்ள, கருக்குருவிக்‌ கூட்டை 
முன்போல்‌ கொண்டுவந்து, சாமர்த்தியமாக அதிலிருக்கும்‌ வேரினை 
எடுத்து முறைப்படி மணியாகத்‌ திரட்டிக்கொள்‌. அதன்‌ சக்தியைக்‌ 
கூறுகின்றேன்‌ கேள்‌. முன்னர்‌ இந்த வித்தையில்‌ தேர்ந்துள்ள ' 
பெரியோர்களைக்‌ கண்டு வணங்கி, உத்திகளைத்‌ தெரிந்துகொள்‌. 


நீ நினைத்த இடம்‌ தோன்றும்‌. புதையல்‌ தோன்றும்‌ பார்‌. 
வீணாசையால்‌ தவறுகள்‌ செய்யாதே. சித்தியில்லாமல்‌ போகும்‌. 
நேர்மையுடன்‌ செய்தால்‌ நீ நினைத்த காரியங்கள்‌ யாவும்‌ சித்தி 
பரம்‌; 


வல்லா த்தூக்குருஷி-பஞ்ச தருவோர்‌, 
சூணறிகை, 


சித்தியாம்‌ வல்லூத்தின்‌ குருவிக்‌ கூட்டைத்‌ 

தீய்க்கொளுத்திச்‌ சுட்டாலும்‌ வேர்‌ வேகாது 
_ பத்தியாய்‌ அந்தவேர்‌ வெள்ளை மஞ்சள்‌ 

பச்சையொடு சிவந்தவர்ணங்‌ கறுப்புமாகும்‌ 

முத்தியாம்‌ பஞ்சவர்ண மூர்த்தி ரூபம்‌ 
முக்கியமடா யிதின்விபரம்‌. பிரித்துக்‌ கேளு 

சத்தியாந்‌ தீயகளை யிருந்த மூலி க 
'சார்பஞ்ச தரு(தரும்‌) வேராமே. . 10 


(பொ-ரை.) சித்தியாகும்‌ வல்லூத்துக்‌ குருவிக்‌ கூட்டைத்‌ 
தீயில்‌ கொளுத்திச்‌ சுட்டாலும்‌, அதிலுள்ள மூலிகைவேர்‌ வேகாது, 
அடர்த்தியான அந்த வேர்‌ வெள்ளை, மஞ்சள்‌, பச்சை, சிவப்பு, 
கறுப்பு ஆகிய ஜந்து நிறங்கள்‌ கூடியதாக இருக்கும்‌. நினைத்தது 
பலிக்கும்‌ பஞ்சவர்ண மூர்த்தியின்‌ வடிவமான மூலம்‌ முக்கிய 

மானது. இந்த வேரின்‌ சக்தி 'விபரத்தைத்‌ தனியாகப்‌ பிரித்துக்‌ 








9 


உபசார பதார்த்தமெல்லா மங்கு பஞ்சத்ருவே ... - 
கொண்டோடு '“மறவணியகா தேவி மீது [ஈயும்‌ " 
கோதி?” என்றா லிதுகறிகள்‌ சோதியாம்‌ பாரே. 12. 


(பொ-ரை) பஞ்சதரு குளிகையால்‌ உலகத்தில்‌ உண்டான 
காரியங்கள்‌ . எல்லாங்‌ உண்டாகும்‌. ஒன்றும்‌ குறைவராது. 
குளிகையை உன்‌ மனைவியிடத்தில்‌ மனமாற்றமில்லாமல்‌, அவள்‌ 
கழுத்தில்‌, கயிற்றில்‌ பந்தனம்‌ செய்துபோடு. . அவள்‌ பாத்திரங்‌ 
களைத்‌ தொட்டால்‌ போதும்‌. முன்னர்‌ இருந்த அளவில்‌ அரிசி 
யோடு உணவுக்குரிய சகலவிதமானதும்‌ மேலான விருந்துக்‌ 
குரியதுமான கறிவகைகளெல்லாம்‌, பஞ்சதருவின்‌ சக்தியே 
கொடுக்கும்‌. சோறுடன்‌ பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு 
செல்‌. 


*மறவணிய கா தேவி யீ து கோதி”? என்ற மந்‌ 5 திர உச்சாடனத்‌ 
தால்‌, இத்தகைய உணவுக்‌ கறிவகைகள்‌ சமைத்ததாகவும்‌ 
புதிதாகவும்‌ பலவிதமாகவும்‌ உண்டாகும்‌ பார்ப்பாயாக, 


அன்ணதாணச்‌ சித்து 


கொதியம்‌ பாரன்ன சத்திரக்‌ கோடி கட்டிக்‌ 
கொண்டிருந்து வந்தவர்க்கு அன்னந்‌ ஈவாய்‌ 
நிதியம்பார்‌ உன்னிடத்தில்‌ இருக்கு தென்பார்‌ 
நித்தநித்தம்‌ இப்படியே அன்ன மீய்வாய்‌ 
பதியம்பா ருன்பாரி தேவி யாச்சு 
பார்பதிச்கு நீயுமொரு பரம னாச்சு . 
கதியம்பா ருலகமெல்லாம்‌ உன்னை மொய்ப்பார்‌ ' 
கேட்டதெல்லா முன்னாலே குமியும்‌ பாரே. 13 


(பொ-ரை) உணவுப்‌ பதார்த்தங்கள்‌ ஆக்கிக்‌ கொட்டி 
வைத்ததைப்‌ போல்‌ உண்டாவதால்‌ சத்திரமனைகள்‌ பல கட்டிக்‌ 
கொண்டு, அதில்‌ நீயிருந்து பசியோடு வந்தவர்க்கு அன்னம்‌ 
கொடுப்பாய்‌. இந்த மாயத்தை உணராமல்‌ உன்னிடத்தில்‌ 
மிகுந்த செல்வம்‌ சேர்ந்து இருக்கின்றது என்பார்கள்‌. நாள்‌ 
தோறும்‌ இப்படியே அன்னதானச்‌ சித்துசெய்து கொடுப்பர்யாக. 








- 11 


கண்டாலுங்‌ கால்நாலு மொளிகள்‌ பித்துங்‌ 
கடுவனுட வுயிர்மாப்‌ பிள்ளை தானும்‌ 
அன்றேதான்‌ குளிர்ச்சிபெறு நிலத்தில்‌ சேரு 
மதுபிடிக்க உபாயமினி யறையி ரேனே. 15 


(பொ-ரை.) நன்மையைத்‌ தருகின்ற கஸ்தூரிப்‌ பிள்ளையின்‌ 


நறுமணமுள்ள தாது உனக்குக்‌ கிடைக்கின்ற.காலம்‌ கூடுமே 


யானால்‌, நடுக்கானகத்தில்‌ சென்று திரிந்து, அது வாழும்‌ 
வனத்திற்குள்‌ செல்லும்போது, சின்னவடிவில்‌ ஒருபச்சைக்‌ 
குழந்தையைப்போல்‌ நிற்கும்‌, கால்‌ நான்காகும்‌. விழிகள்‌ 
பிதுங்கியதாக இருக்கும்‌. ஆணினுடைய தோற்றம்‌ உயிர்ப்பாக 
இருக்கும்‌. எப்பொழுதும்‌ குளிர்ச்சியான நிலத்தில்‌ சேர்ந்திருக்கும்‌ 
கஸ்தூரி மானைப்‌ பிடிக்கின்ற தந்திர உத்தியினை இனி விளக்க 


. மாகச்‌ சொல்லுகின்‌ ஜேன்‌. 


. கஸ்தூரிப்பிள்ளை--கஸ்தூரி மான்‌ 


பிள்ளை--இன இளமை மரபுப்பெயர்‌ (அணில்பிள்ளை, கீரிப்‌ 
பிள்ளை என்பதைப்‌ போல) 


௯ஸ்கதுரி-இருக்கும்‌ இடன்‌, ரொழூம்‌ முறை 

அறையிரேன்‌ தீவுகளில்‌ மலைக ளூண்டு 

அதிலிருப்பார்‌ வேனலது பொறுக்க மாட்டார்‌ 
முறையுடைனே ஆள்நாடா காட்டி னுள்ளே 

முனைமதியன்‌ சந்திரன்‌ தன்‌ பிரகாசத்தில்‌ 
உறையுமடா அவ்விடத்தில்‌ வாலை நாட்டி. 

உதித்திடு தண்ணீரு விட்டு வைப்பாய்‌ 
உறையவே ராக்கால மதனில்‌ சாயும்‌ 

உறங்கினால்‌ மறந்திடும்‌ பின்னெழும்‌. 

பொட்டாதே. 16 


(பொ-ரை,) சொல்லுகின்றேன்‌. தீவுகளிள்‌ மலைகள்‌ இருக்கும்‌, 
மலைமீதுள்ள சேசோோ£ஸைலைகளில்‌ கஸ்தூரி மான்‌ இருப்பார்‌. 
வெப்பத்தைப்‌ பொறுக்க மாட்டார்‌. அவருக்கமைந்த இயல்புடனே 
மனிதர்‌ செல்லாத காட்டினுள்ளே முழுமையான சந்திரன்‌ 
ஒளியில்‌ அவ்விடத்தில்‌ வாலை நிமிர்த்தி நிற்பார்‌. 





112 


கஸ்தூரி-சஞ்சீவி 


- இருந்தாற்போல்‌ திரஞமே கட்டி யாக 
இனஞ்சேர்ந்து கஸ்தூரி நிச சரக்கு 

ஊருமே பொறியாய்‌ வைத்துக்‌ கொண்டால்‌ 
உலகத்தில்‌ சூடேது தாக மேது 

உருமேகமென்ற கானலேது உள்சூ டேது 
சன்னியேது வற்றாநா வறட்சி யேது 

கருவான மண்டலத்தில்‌ காண்பா யப்பா 
சஞ்சீவி கஸ்தூரி பிள்ளை தானே. 18 


(பொ-ரை) கஸ்தூரித்‌ தாது, கற்பூரம்‌ - சேர்த்த அளவில்‌ 
அப்படியே கட்டியாகத்‌ திரளும்‌. கஸ்தூரி என்னும்‌ உண்மையான 
சஞ்சீவிச்‌ சரக்கு, பக்குவமாகப்‌ பாதுகாத்து வைத்துக்‌ 
கொண்டால்‌, உலகத்திலுள்ள மக்களுக்கு இந்த சஞ்சீவியினால்‌-- . 
சூடு தனியும்‌, தாகம்‌ இருக்காது. உருமேகமென்ற கானல்‌ நோய்‌ 
வராது. உள்சூடு என்னும்‌ வெட்டை நோய்‌ நீங்கும்‌. வாதத்தா 
லாகும்‌ சன்னி வராது. நாவற்றும்‌ வறட்சி இருக்காது. 


சஞ்சீவி கஸ்தூரிப்பிள்ளைத்‌ தாதுச்‌ சரக்கினைப்‌' பாது 
காப்பான குளிர்ந்த இடத்தில்‌ வைத்துப்‌ பயன்‌ படுத்தி: நலம்‌ 
காண்பாயப்பா. 


கருவான மண்ட்லத்தில்‌_மருத்துவகால்‌ திட்ட மண்டலத்தில்‌ 


. என்றும்‌ பொருள்‌ தரும்‌.. 


கஸ்தூமியைக்‌ சோர திக்கும்‌ மூறைகள்‌ 


பிள்ளையிலே கஸ்தூரிப்‌ பிள்ளை யுண்டு 
பின்னையுமோர்‌ கஸ்தூரி பட்சி யுண்டு 
விள்ளையிலே யிவைகண்டால்‌ இந்தப்‌ பாகம்‌ 
மெய்த்திட்டு மகாகுளிர்ச்சி யாகும்‌ பாரு 
கொள்ளிகொண்டு "கொப்பரையில்‌ . வெந்நீர்‌ தானும்‌ 
கொதிக்கையிலே அரிசியிடை கஸ்தூரி போடு 
உள்ளசலம்‌ குளிர்க்துபோம்‌ பருச்சை பாரு 
உனக்கென்ன யிதுவேனும்‌ பாரு பாரே. 19 





15 


கஸ்தூரி மூலிகை உண்டு, அதன்‌ மூலிகை வேரைப்‌ பற்றித்‌ 
திட்டமாகக்‌ கூறுகிறேன்‌. நீ: நன்றாக முயன்று அதன்‌ சக்தியைப்‌ 
பார்த்துக்கொள்‌. 





கஸ்தாலிவோர்‌ - கசிமாகளுளி 3 


நாடுவார்‌ கஸ்தூரி மூலி வேரை 
நன்றாகக்‌ காப்பிட்டு முடியில்‌ சூட 
சூடுவார்‌ அப்போது சுரமு மில்லை 
சூனியமு மண்டாது சூட்சம்‌ சூட்சம்‌ 
தேடுவார்‌ மிடமாது போகம்‌ மீறிச்‌ 
சேருவா ருன்னையனு தினமு மப்பா 
கூடுவார்‌ மன்பாக மாகத்‌ தானே 
கொண்டுபா ளூள்ளுக்குக்‌ குளுமை தானே. 21 


(பொ-ரை) அறிவுடையவர்கள்‌ கஸ்தூரி மூலி வேரை 
நாடுவார்கள்‌. அவ்வேரை நல்ல முறையில்‌ 'பதனமாகக்‌ காப்பிட்டு 
முடியில்‌ சூட்டிக்கொள்ள, சூட்டிக்கொண்டவர்கட்கிருந்த. 
சுர்நோய்‌ அப்பொழுதே தனித்துவிடும்‌. சூனியமும்‌ நெருங்காது. 
இது மிகவும்‌ சூட்சமமாகும்‌. 

திடகாத்திரமுள்ள பெண்கள்‌ போகம்‌ வில்‌ உன்னைத்‌ 
தேடுவார்கள்‌. உன்னை நாள்தோறும்‌ மன்மத: விகாரத்துடன்‌ 
உடல்‌ சோரக்‌ கூடுவார்கள்‌, அன்பாக இணைந்திருப்பார்கள்‌. 
கஸ்தூரி உள்ளுக்குக்‌ குளுமையாக இருப்பதைப்‌ பார்த்துக்கொள்‌. 





- கறும்ருணைக்கல்‌ - குணிகை 


குளுமையென்ன கறுமபூனைக்‌ கல்லொன்‌ றுண்டு 


a is கூறுவா ருலகத்தில்‌ கிடையா தப்பா. 


அவி 


பக வளமையதி னுடையவிஞ்சைப்‌ பூனை வாங்கி 
்‌ வமித்தணைத்து சலந்தனிலே வதனம்‌ பார்த்தால்‌ . : 
» இளமையகாயமுகந்‌ தெரியா திருந்த தென்றால்‌ 
்‌ இதுவிலிருக்கும்‌ கல்லென்று யெனவே நீயும்‌ 
உளமையாய்க்‌ காராவின்‌ பால்தான்‌ கேளு 
ஒருபானைக்‌ குள்ளிட்டுப்‌ பூனையை முக்கே. 22 








- 17 
கருநாய்‌ மணி - ஊகிணும்‌ 


கேளடா கருநாயின்‌ வித்தை கேளு 
கிறுடிக்கு போதுனிலே கருநாய்‌ மண்டை 

வேளடா அடிக்கையிலே கொதிக்கு மூளை 

மேவியெடு உள்ளேயொரு மணிபோல்‌ காணும்‌ 
பாளடா போகாது மணி யெடுத்து 

பரிந்துமுயல்‌, வேட்டைதனை ஆடிப்பாரு 
கேளடா முயல்முழுதுங்‌ கையில்‌ சேரும்‌ 

கூறுவோ மனுபோகம்‌ பண்ணும்‌ போதே. 24 


(பொ-ரை) கேளடா! கருநாய்‌ மணியீன்‌ வித்தையைச்‌ 
சொல்லுகிறேன்‌ கேள்‌! 


உக்கிரமாக வெய்யல்‌ . இருக்கும்பொழுது, சூரிய வெப்பம்‌ 


்‌ தாக்கி அடிக்கையினாலே கருநாயின்‌ மண்டையிலுள்ள மூளை 
கொதிப்படையும்‌. மண்டையினுள்ளே ஒரு மணி போலக்‌ காணும்‌. . 


முயற்சி செய்து எடுத்துக்கொள்‌. அம்மணி வீணாகப்‌ போய்‌ 


விடாது. மணியைக்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு, விருப்பம்போல்‌ 
முயற்சி செய்‌. முயல்‌ வேட்டைதனை ஆடிப்பார்‌. முயன்ற i 
செயலனைத்தும்‌ கைவசமாகும்‌. அதனைப்‌ பயன்படுத்தும்‌ போது 


யி்‌ வேண்டிய முறைகளைக்‌ கலவ, 
கருநாயா ணிய மகிமை 


்‌ போதையிலே மணியெடுத்து அரையில்‌ கட்டு 
புணர்ச்சியுனை மேவும்‌ பின்னே ராகப்‌ 
பாதையிலு மிருட்டுவழி தன்னில்‌ போனால்‌ 
பசாசேது பேயேது பய மேதப்பா ்‌ 
கோதையர்கள்‌ மோகமடா . கொள்ளை கொள்ளை 
குருடனுக்கும்‌ தெரியாதோ மணியின்‌ வேகம்‌ 
மோதிடவே **ஞாளிவடு காயதேவா 


ஓம்‌?” மெனவே மணிக்கிருநூ றுருவைச்‌ சேவி. 25 


ட்‌ 


19 
- கூறஙாகூமணிக சூனிகை 


பூமியிலே மணிதனிலே தங்கம்‌ சேர்த்துப்‌ 
புத்திரனாண்‌ டாகவொரு பூசை செய்து: 
சாமியுட கிருபையினால்‌ மங்கை மார்க்கு 
தனிகுளிசம்‌ பூண்டிடவே மண்டலத்தில்‌ 
நே(மி) முகம தாகுமடா மலடோ யில்லை 
நேரிழையாள்‌ பெத்தபிள்ளை வயதே வந்து 
காமியா யிருக்குமந்தக்‌ குளவி .தானும்‌ | 
கன்னியிட குளிகைதனை கழட்டு வாயே. : 27 





(பொ-ரை) மணியைத்‌ தங்கக்‌. கவசமிட்டு, பிள்ளைப்பேறு 
உண்டாக சிறந்த பூசை செய்து, சாமியினுடைய அருளினால்‌ 
பிள்ளையில்லாத பெண்களுக்குத்‌ தனியாகக்‌ குளிசம்‌ செய்து 

தம அணிவித்தாயானால்‌ ஒரு மண்டலம்‌ நாற்பத்தெட்டு நாளில்‌ 
A ._ கருத்தரித்த முகப்பொலிவு தோன்றும்‌. மலடு என்பது இல்லை. 
அவளுக்கு அணிவித்த குளிகையைக்‌ கழட்டிவிடு. அவள்‌ பெற்ற 
பிள்ளை வளர்ந்து பருவத்தில்‌ காமியாக இருப்பான்‌. 


மண்டலம்‌--48 நாள்‌, மலடு-கருத்தரிக்காத. இயல்பு, 
காமி--காமம்‌ மிகுந்தவன்‌. குளவி--(குழவி) குழந்தை. 


சந்குதி ல்‌ வாட உட்டு 


களத்திவிடு மண்டலந்தான்‌ கிடந்தால்‌ போதும்‌ 
மகிழ்ந்துதடா கன்னிகைதன்‌ .கிரக சாபம்‌ 
முளைத்துமே உன்னாலே அடுக்கடுக்‌ கவொரு 
மிக்க சந்ததிபெற்‌ றுயர்வா ளப்பா 
வளைத்துமே பெருகுமடா மைந்த ரெல்லாம்‌ 
மார்க்கண்டன்‌ போலிருப்பார்‌ மணி யினாலே 
நிலத்திலே இன்னுமொரு மலடி. யான 
நேரிழைக்கு முன்பாகமணி மாத்தம்‌ செய்யே. 28 


2 


ரப 






21 


சபையைக்‌ கண்கட்ட மந்திரம்‌ | 





அ பேசு 


கூறுவுக்காய்‌ 'சபைக்கட்டு மாந்தி | ரகம்‌. 
4 கூறுவோம்‌, அரசனொடு சபையோர்‌ கட்டு 

'இருகுமிக வாராது குருத்தேவி தேவி .. ... . 
- சிங்‌ அங்‌ மங்‌ கென்றே சிறீ மென்று _- 

மருவுக்காய்‌ லட்சமுருச்‌ செவிக்கும்‌ போது : 
மனுசர்சபை அரசர்சபை வானோர்‌ கூட்டம்‌. த 

நிருபனே கட்டாச்சு-இந்த, விஞ்சை - ல 
ீக்கார்கள்‌ ராதாக்கள்‌ நிலவுதாமே. .. , 30 





(பொ-ரை) கூட்டமாக இருக்கும்‌ மக்கள்‌ சபையைக்‌ கட்ட ன... 
மாத்திரீகம்‌ கூறுகின்றேன்‌. த எக. ட்‌ ர அல்‌ த 


அரசனோடு அவனது சபையோரையும்‌ . கட்டு. குற்றங்‌. . i 
குறைகள்‌ வராது, பர்த்‌ 


“குருத்தேவி தேவி சிங்‌ அங்‌.மங்‌ சிறீம்‌” என்று தொடர்ந்து. 
. லட்சம்‌ உரு செபிக்கும்போது, மக்கள்‌ சபை, அரசர்‌ சபை, தேவர்‌ 
கூட்டம்‌ எல்லாம்‌ மாந்திரீகனே . கட்டி விட்ட. எய்‌. இந்த 
வித்தைதனை பிரபுக்கள்‌ தீக்கார்கள்‌. அவர்களிடத்தில்‌ உனக்கு த்‌. : os 


தொடர்புதரும்‌ தப்த இதுவாகும்‌. i 





திருகு- குற்றம்‌. எக ர்‌ ட ட. ன சச 
க ர ர கட்ருங்‌ வித்தை 


நிலவாக சபையடங்கு மரசர்‌ நாவு. 
... நெடுகலுமே யடங்கிவிடும்‌ மண்கூகை நறு. 
- மனவாக விதிப்படியே சபையில்‌ பூசி 
, மந்திரமு மிதுதான்டா மனுடற்‌ கெல்லாம்‌. ்‌ 
தினமாறு பூத்தயவான்‌ பேர்க்கு (முதறித்‌) 
... தெரிக்கும்‌. பேர்க்குமிது செய்து. பாரு . 
. “கனவாக நினையாதே கூகை நீறு . 
.. . கண்டவர்கள்‌ பேசாமல்‌ நா வடங்கும்‌. - . 31. 











23 






பிராணிகள்‌ சியாமா ௯ ஐ ஜிறம்‌ 





- ஓதவே, மான்மரைகள்‌ கலைகள்‌ புல்வாய்‌ 
... உன்பிறகே தொடரவே உம்‌ வா வென்ன 
| பூதவே. ஐங்‌ நீ யென்று செவிப்போன்‌. - 
அவர்போலக்‌ கைகாட்ட வருமே பாரு 
ஏதவே கறுமுதலைத்‌ தடந்தா னப்பா 
.... இதன்வேரைக்‌ குளிசமிட்‌ டிருக்க. வேணும்‌ 
கோதவே _மான்மரைகள்‌ கலைகள்‌ , புல்வாய்‌ . தி 
ப கூப்பிட்டா னென்றுபின்‌ வருகும்‌ பாரே. 33 












a (பொ-ரை) மான்‌ இனங்க்ளாகிய மரை, கலை புல்வாய்‌. 
்‌.. 1. ஆகியவை உன்னைப்‌ பின்‌ தொடர்ந்து வசமாகி வர மந்திரம்‌. க 
“உம்‌ வா பூதவே ஐங்‌ றீங்‌? என்று செபித்துக்‌ கையால்‌ அழைக்க 
்‌ அவை உன்‌ பின்னால்‌ டது பார்‌. 





இன்னொருமுறை, கறுமுதலைத்தட மூ லி கவரை 
(முதலைப்‌ பூண்டு) அதன்‌ வேரைக்‌ 'குளிசமிட்டு' வைத்திருக்க. 
வேண்டும்‌, அதனைக்‌ காட்டிய:அளவில்‌, மான்‌ .மன்ர்கள்‌ ஆகிய . 
'மானினங்கள்‌ கூப்பிட்டானென்று அருகில்‌ வரும்‌ பார்‌. 


மரை ன்‌ காட்டெருமை. . 





சியா திலகம்‌ 





செய்துபாச்‌ முற்தபச்சி வேரை யானால்‌ 
தின்னவென்று கையிலே பிடுங்கி வந்து 
_வைத்துப்பா ரதைக்கருக்கி மைய்யாய்ச்‌ சேர்த்து 
. வளரண்ட யெண்ணெயிலே திலகம்‌ தீட்டு 
_ பெய்துபா ருலகமெல்லாம்‌ வசமாச்‌ சப்பா : 
...... (பெண்களெல்லாம்‌ கைய்வசமாம்‌ பிறகு யாரு: : 
- கொய்துதான்‌: தலையைவெட்டி போட வென்ற :. ய, 
-கோபமுன்‌ போந்தனையும்‌ கும்பிட்‌ டானோ. - 84 











பகையரசன்‌ செல்வச்‌ செருக்கால்‌ தங்கமாட்டான்‌:. வீரமாகப்‌ 
- பேசமாட்டான்‌. படை நிலைகுலைந்து திரும்பி-ஓடும்‌.. ப௮்கயரசன்‌ 
திரும்பி ஓடி. தன்னூரில்‌ புகுந்து கொள்வான்‌. இந்த ண்டு 
.. மகிமையைப்பார்‌. ற 
ல்‌ பரராசன்‌டமிறநாட்டு அரசன்‌: ய்‌ ன ்‌ 
கன்‌ போர்க்கள வர்சியாகி . கண்ணாம்‌ ' ட 





இ வான்பார்த்த. குருவிதனைச்‌ சுட்டு த்தி 
மண்கூகை ஆந்தைரீர்‌ மூன்றுங்‌ கூட்டித்‌ தள்‌ கர 
தான்பார்த்த சமர்களத்தில்‌ தூவிப்‌ பேர்டு த ன ர 
. சத்திராதி.நாவெழும்பான்‌ சேனை யோடு. : ... ட்‌ 
யான்பார்த்த வித்தையடா உலகத்‌ தோர்க்கு .. 
- அரி அரி யென்றது நூறு உருவை யோது 
ஊன்பார்த்து உயிர்மறந்து நிற்பா ரப்பா. 
உள்ளபடி. உனக்குரைத்தேன்‌ மெள்ளக்‌ காணே. 36 





கு 


(பொஃரை) வான்‌ பார்த்த குருவியை சுட்டு. -நீறீாக்ச்‌ செய்து 
கொள்‌. மண்கூகைமண்‌, ஆத்தை எச்சநீர்‌, இவை மூன்றையும்‌ 
சேர்த்து, நீ பார்த்த போர்க்களத்தில்‌ தூவிப்‌ போடு... கொடிய . 
. பகையரசன்‌ வீரம்‌ பேசமாட்டான்‌; (சேனையோடு யோர்‌ செய்ய -. 
வரமாட்டான்‌. யான்‌ நேரில்‌ செய்து பார்த்த வித்தை. 


.... அரி அரி யென்று நூறு உரு ஓது." 'ப்கைவர்‌ தன்னையே 
I பார்த்துக்கொண்டு, உயிர்‌ மறந்து : கல்போல்‌ நிற்பார்கள்‌, ' உள்ளபடி 
உனக்கு இந்த. வித்தையைச்‌ சொன்னேன்‌. மெள்ளக்‌ கண்டு 
ட கொள்‌. த அன 8ம்‌. இடற ்‌ | 
நீத்தி-சாம்பலாகச்‌ செய்து, . ஊன்பார்த்தடமெய்மறந்து, 
உலத்தோர்க்கு யான்‌ பார்த்த ன ல்‌ 


தானென்ற அரையாப்பு வந்த தானால்‌ _ 

”  சமூலமா கவுதும்பை பிடிங்கி. வந்து 

தானென்ற சூட்சம்டா லாட்‌ மூலி ட்‌ 
நாவினால்‌ உரையாதே அரைத்துப்‌ பூசி 









்‌. நுமது வசியா திலகம்‌ :-".: 
a | 

விட்டுஇவர்‌ மன்மத வசியஞ்‌ சொல்வேன்‌ : 

்‌ . வெள்ளெருக்கு மூலம்‌. விஷ்ணு காந்தி வேரு. 

'கோஷ்டமுடன்‌' செங்கழனி: அகில்செஞ்‌ சாந்து: . 
தப்பத்‌ குங்குமப்பூ பூரமெட்டு . ப்‌ 

இ மினரரோலாட்டி... 

சட்டமுன்‌ ரித்த உருட்டிக்‌ கொண்டு 
சேவி மோகினிம௰்‌ திரத்தை ஓதி 

வட்டம்ட புருவநடு: ஜில்க்ந்‌்‌ தீட்ட ' ப i 
மயங்குவார்‌ லோகமெல்லாம்‌ மயக்கும்‌ பர்ரே.-': . 39 





(பொ-ரை) அத்லனைவ்ட்க மீன்மதவசியம்‌ சொல்லுகிறேன்‌. : . : 
வெள்ளெருக்கு : வேர்‌, விஷ்ணுகாந்திச்செடி வேர்‌, கோஷ்டம்‌, 
செங்கழுநீர்ப்பு, அகில்கட்டைு, ' செஞ்சாந்து:.!. கோரோசனை, :: 

... குங்குமப்பூ ்‌. இவற்றோடு ்‌ பச்சைல்‌.. கற்பூரத்தையும்‌ சேர்த்து. 
்‌ இளநீர்விட்டு அரைத்து, முறையாக அச்சாந்தினைக்‌:. கயிறாக: ' 
உருட்டிக்கெரண்டு, மோகினி... மந்திரத்தை ஓதி: புருவ. நடுவில்‌: 
தில்கமாக வைத்துச்செல்ல கண்டவர்கள்‌ த்தப்ப உலக்‌ 
மெல்லாம்‌ ம்க்கும்‌! பார்‌. வ்‌ த ட 








உ பம்‌. 


நஞ்சுண்ட சிந்தச்‌ ௦ கட்டினா வித்தை 


. : நவிலலே மின்னமொரு வித்தை, கேளு. 
'  . நஞ்சுண்டா ரெனக்குரைத்தார்‌ நல்ல. வித்தை 
ட ..... நவிலுவேன்‌ சாகாத மூலி வேரைச்‌ 
ர ர சந்திரனில்‌ 'காப்பிட்டு உறவியில்‌ வாங்கி . | 
நிவிலுவேன்‌ குளிசமது சென்னி.மீது . ர ர 
நெகிட்த்திடவே மிதுவயனம்‌ விபரங்‌ கேளு த 
- கவிலுவேன்‌ கைக்குளொரு ஆனெடுக்க வாகும்‌ . | 
ல்‌ ... கண்டத்தில்‌ தோளிரண்டானச்‌ சென்னி மீதே... . டக :. 





. (பொ-ரை) சொல்லவே, இன்னமொரு வித்தைகேள்‌ . எனக்கு 
நஞ்சுண்ட சித்தர்‌ கூறினார்‌. நல்ல வித்தை உனக்குக்‌, 








29 


அஞ்சு சென்மம்‌--பல ஜென்மம்‌. கருவி--வேேல்‌, கூரியவாள்‌ . 
பொன்னி--சத்தி. பூந்துபார்‌--செயலில்‌ புகுந்து. செய்துபார்‌. 





நரா ௬௯ கறலிகைோேோேம்‌ | 


போடவே யின்னமொரு வித்தை கேளு 
பூதலத்தில்‌ கலப்பைவேர்‌ பிடுங்கத்‌ தேடி 

வாடவே வேண்டாங்காண்‌ ணீயு மப்பா 
அண்டரோ தயனைப்பாம்‌ பணுகும்போது 

. நீடவே சென்னியிலே குளிச மிட்டு 

நிறுத்தவே யிதன்விபரம்‌ நினைவாய்க்‌ கேளு 

சாடவே பிலமுண்டாம்‌ மூலி வேரால்‌ Hi 
சண்டமாருதம்‌ போலே தாக்க லாமே. 42 





(பொ-ர) இன்னமொரு வித்தை கேள்‌. உலகத்தில்‌ கலப்பை 
வேர்‌. பிடுங்கத்‌ தேடி அலையவேண்டாம்‌. சூரியனை ராகு 
அணுகும்‌ கிரகண காலத்தின்போது வகையாக உரு போடு. 
நிலைப்பாகத்‌ தலையிலே குளிசமிட்டுக்‌ கொண்டு, எதனையும்‌ 
நிறுத்திக்காட்ட இதற்குரிய விபரம்‌ சொல்லுகிறேன்‌. வாகக்‌ 
கேள்‌. 


பாம்புகளைக்‌ கொல்லும்‌ பலமுண்டாகும்‌. மூலிகை வேரால்‌ 
சண்ட மாருதக்காற்றுப்போல்‌ சுழன்று தாக்கலாம்‌. 


அண்டரோதயன்‌ -- உலகத்திற்குத்‌ தோன்றுபவன்‌ சூரியன்‌. 

நிறுத்த வ மந்திர வசியக்கட்டு செய்து நிறுத்த. 

சண்டமாருதம்‌ _ சுழற்காற்று. 

சாடவே பலமுண்டாம்‌ -- பகைவனோடு போரிட்டு வெல்லு 
தற்குரிய பலம்‌ உண்டாகும்‌. ்‌ 








21 


கிரகணத்தில்‌, செடிக்குத்‌ தீபதூபங்காட்டிப்‌ பக்குவமாக அதந்‌ 
வேரைப்‌ பிடுங்கி சிரசில்‌ கட்டிக்கொள்‌. அதன்‌ சக்தியால்‌, . 


பகைவனை வெல்லும்‌, புலி வாயைக்‌ கட்டும்‌, வில்‌ 
வித்தையில்‌ பலம்‌ பொருந்தியனவாய்‌, உலகத்தோருக்கெல்லாம்‌ . 
தேவனாக இருப்பாய்‌. இதில்‌ சந்தேகம்‌ இல்லை. பலவிதமான 
பெயரும்‌ நட்பும்‌ உண்டாகும்‌. மங்கையரும்‌ மோகத்தால்‌ 
ஆடைகள்‌ நெகிழ, உன்னைத்தேடி பின்‌ தொடருவார்கள்‌. 


அனுசவேர்‌ _ அனுசவேரின்‌ சித்து. மனுசம்‌ - பக்குவம்‌. 
சிரசு _ தலை. மாத்தான்‌ -- பகைவன்‌. தனு.-- வில்‌. 
பிலவான்‌--பலவான்‌. கனிச்சபேர்‌--அனேகம்பேர்‌, அனேக 
தற்பெயர்‌, : கலை - இடுப்பு ஆடை, 


தூமமிகேப்‌ வகையும்‌, மாமானணுராக்‌ 


துடரியிலே ஆறுவகைத்‌ துடரி யுண்டு 
சுரூபமெல்லாம்‌ ஒன்றுபோ லாகும்மூலி 
படரையிலே பரணிமுத லாறுக்‌ குள்ளரம்‌ 
பால்பெரங்கும்‌ பருவத்தில்‌ வேரை வாங்கி 
அடரயிலே பரணிவே ரடறொட்டாது 
ஆறுகளை கரத்திகைவே (ரட) ரெொட்டாது 
துடரியிலே பிடித்திழுக்குக்‌ ரேரகினி வேர்‌ 
துஷ்டமிரு கமழைக்கும்‌ மிருக சீரிடவேர்‌. 45 


(பொ-ரை) நட்சத்திரப்‌ பெயரமைந்த மூலிகைகளிலே ஆறு 
வகை உண்டு. அவற்றின்‌ அடையாளமெல்லாம்‌ ஒன்றேபோல்‌ 
இருக்கும்‌. இவை படரும்‌ மூலிகை. வரிசையில்‌, பரணி முதலாக, 
கார்த்திகை, ரோகணி, மிருக சீரிடம்‌, திருவாதிரை, புனர்‌ பூசம்‌' 
என்னும்‌ ஆறு பிரிவாக இம்மூலிகைப்‌ பெயர்கள்‌ அமையும்‌, 


... சூரிய உதயத்தில்‌ . பரணிவேர்‌ பிடுங்கி, அதைச்சேர்த்து 
எடுக்கும்போது அதன்‌ தூரு ஒன்றோடொன்று ஒட்டாது. ஆறு 
விரிவாகவுள்ள கார்த்திகைவேர்‌ அடக்கிப்‌ பிடிக்க வராது. 








33 


ஞுருவசணம்‌ 


சீரான சித்துவித்தை எல்லாம்‌ சொன்னேன்‌ 
சிறுமதியால்‌ விளையாட்டாய்‌ செய்தி டாதே . 
தேரரத செய்வினைகள்‌ உன்னைச்‌ சர்டும்‌ | 
செய்தவினை நரகத்தில்‌ சேர்க்கும்‌ பாவம்‌ 
தீராத கொடுநோய்கள்‌ உன்னைச்‌ சேரும்‌ 
தெருவிலே நாய்ச்சோறு தின்பாய்‌ பாரு 
- மாறாது சாபமிது குருவின்‌ வார்த்தை 
மறவாமல்‌ சித்திக்கப்‌ புகழ தர்மே. 47 
(பொஃரை) சிறப்பான சித்துவித்தைகள்‌ செய்யும்‌ உபாயங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ உனக்குச்‌ சொன்னேன்‌. 
அற்ப புத்தியால்‌ விளையாட்டாக: மனிதருக்குச்செய்து 
விடாதே. மாந்திரீகம்‌ சித்தி பெறாத நிலையில்‌ நீ. பிறருக்குச்‌ 
செய்த செய்வினைகள்‌, உன்னையே தாக்கிக்‌ கெடுக்கும்‌. 
வேர்‌, குளிசம்‌, கற்பம்‌, திலகம்‌, பாவை-மந்திரம்‌ ஆகிய. 
வற்றால்‌ நீ தவறாகச்‌ செய்த செய்வினையின்‌ பாவம்‌, உன்னை 
நரகத்தில்‌ சேர்க்கும்‌. 


தீராத கொடிய தோய்களெல்லாம்‌ உன்னையே வந்து 


- சரும்‌. 


- நிலைகெட்டுத்‌ தெருவிலே நாய்த்‌ தின்னும்‌ எச்சிலைச்‌ 


்‌ சோற்றைத்‌ தின்பாய்‌. 


குருவின்‌ சாபவார்த்தை இது, : மாறவே மாறாது. இதை 
நினைவில்‌ வைத்துக்‌ கொண்டு சித்தித்து இருக்க, உலகம்‌ 
உன்னைப்‌ புகழ்வதற்கு ஆகும்‌. ்‌ ்‌ 





இடங்க 


உதித்திடு தண்ணீர்‌ 


உபாயமாய்‌ 
உரு 


உருமேகம்‌ 
உரைத்தால்‌ 
உள்சூடு 


உளமையாய்‌ 


்‌ உறைத்திடும்‌ 


உறையான்‌ 
உன்பாரி 
ஊடுருவும்‌ 
ஊரும்‌ 
ஊன்பார்த்து 
எட்டி 

ஓதடா 
கஸ்தூரிப்பட்சி 
கஸ்தூரிப்பிள்ளை 
கஸ்தூரி மூலி 
கஞ்சமலர்மூர்த்தி 
கட்டு 
கடப்பாரை 
கடும்பாரம்‌ 
கடுவன்‌ 
கடுவாய்‌ 
கண்டம்‌ . 
கதியெம்பார்‌ 
கமலத்தோன்‌ . 
கரு: I 
கருக்குரு 
கருக்குருவி 
கருதிப்பாரு 


35 


. _தொடர்ச்சிபெற 


-சுரக்கும்நீர்‌, சுனைத்தண்ணீர்‌ 
தந்திரமாக 
மந்திரச்‌ சொற்களைத்‌ 

தொடர்ந்து உச்சரித்தல்‌ 
தேகத்தில்‌ வரும்‌ வெப்பப்‌ படை நோய்‌ 
_உச்சரித்துச்‌ சொன்னால்‌ 
_வெட்டைச்சூடு. உடம்பினுள்‌ 

எழும்‌ சூட்டு தோய்‌ 
_உள்ளவாறாக 
_தோய்ந்துவிடும்‌ 
_த்ங்கமாட்டான்‌ 
_ உன்னிடத்தில்‌ 
நடுவே சென்றுவிடும்‌ 
கசியும்‌ 
உடலைப்‌ பார்த்து 
_எட்டிக்கொட்டை 
_ச்சரிப்பாய்‌ 
பறவை வகையிலொன்று 
_கஸ்தூரி சரக்கின்‌ உற்பத்தி. மதம்‌ மான்‌. 
கஸ்தூரி மணமுள்ள மூலிகை. 
பிரமன்‌ 
நினைத்தபடி நிகழ்வது. கட்டுப்படல்‌ 
வலிய இரும்பு 
பிறரால்‌ தூக்கமுடியாத கனம்‌. 
ஆண்‌ சிறுத்தை. கழுதைப்புலி 
கழுதைப்புலி, ஓநாய்‌ 
கழுத்து 
நீயே கதி என்பார்கள்‌ 
பிரமன்‌. திருமால்‌, கமலமுனி 
_மூலச்சரக்கு 
துல்லியமான உரு. சூட்சமான மந்திரம்‌ 
_—வலியன்குருவி. கருவாட்டுவாலி ' 
சிந்தித்துச்‌ செய்துபார்‌ 








. சங்காத்தி 


சட்டாகும்‌ 


்‌ சண்டமாருதம்‌ 


சனம்‌ 


சத்திராதி 


சம்பிறதாய்‌ 
சர்ப்பம்‌ . 
சலம்‌ 
சன்னி 
சாடவே 
சாரும்‌ 


சாலவித்தை 
சிட்டர்‌ 


சிட்ட்ற 
சித்தி 


சிமிழ்‌ 


சிலிகை 
சிறுசாக 


ள்‌ சீருடன்‌ 


சுரம்‌ 
சுருக்கு 
சூட்சம்‌ 


சூடு 


சூனியம்‌ 
செப்பக்கேளு 
செம்போத்து 
சென்றுஆடி 
சென்னி 
சேருவார்‌ 
சேவி 
சேவிக்க ' 
சேனை 
சொரூபம்‌ 
சோதி 


37 


_தொட்டசேர்க்கை, தொடர்ந்து நட்பு. 
படிந்து உறையும்‌ 
வேகமான குளிர்க்காற்று 


“மக்கள்‌, மனிதக்கூட்டம்‌ 


கொடிய வஞ்சகன்‌ 

_சம்பிர தாயம்‌, முறைப்படியாக, 
நாகப்பாம்பு 

தண்ணீர்‌ 

_சுரதோஷ நோய்‌ 
ஃடுநருக்குதேேர்செய்யவே. போரிடவே 
_உன்னைச்சேரும்‌ 

_உள்ளதை மறைத்துக்‌ காட்டும்‌ சகல்‌ 
ஞானிகள்‌ ' 

_ ஒருதுளி இல்லாமல்‌ 
பலவிதம்‌, கைவந்த செயல்‌ 
_மை அடக்கும்‌ சிறு குடுவை. 
'_மெய்ச்சிலிர்ப்பு . 


- சிறியதாக 
்‌ -. பெருமையுடன்‌. 
- வசுரநோய்‌, வெப்புநோய்‌ 


_உள்ளே: பதனம்‌ செய்‌ 


ு சூட்சமம்‌, நுட்பம்‌ 


உடல்‌ சூடு, மூலச்சூடு. 
செய்வினை 

_சொல்லக்கேள்‌ : 
_செம்போத்துப்‌ பறவை 
சென்று திளைத்து 

துலை உச்சி 

கூடுவார்கள்‌ 

_செபிப்பாய்‌, உச்சரிப்பாய்‌ 
உச்சரிக்க (மந்திரம்‌) 
_நெருக்கமாகும்‌, உறவுச்சுற்றம்‌. : 
வடிவ அடையாளம்‌ 
தெளிவு. தெளிவாகத்‌ தெரிதல்‌. 











நிதி 


நிதிதோணும்‌ 


நிதியம்‌ ' 
நிமிர்த்திசெய்ய 
நிருபன்‌ 
நிலவாக 
நிவிலுவேன்‌ 
நிறுத்த 
நீடவே 

நீத்தி 

நேரிழை 


்‌ பஞ்சதருவேர்‌ 
_பண்டிருந்த 
பெரியோர்‌ 
- பண்டுபார்‌ 


பண்ணிவை 
பணிமாறி 
பதிதோணும்‌ : 
பதியம்பார்‌ 
பய்யே வ 
பரராசன்‌ 
பரிகின்னம்‌ 
பரீச்சை 
பலிங்கு 


. பாத்திரம்‌ 


பாரடா 
யாரம்‌ 

பாரு . 
பாளடா 
பிரித்துக்கேளு 


பிழைப்பு 


புத்திரன்‌ 
புரவிவேகம்‌ 


39 


- பெருஞ்செல்வம்‌ . 


_புதையல்‌ செல்வம்‌ கண்ணுக்குப்‌ 
புலப்படும்‌ 

பொன்‌ திரள்‌ 

மேலும்‌ துணிந்து செய்ய 

நேரில்‌ காட்டுபவன்‌ 

தண்மையாக 

_ நினைவாகச்‌ சொல்லுவேன்‌ 

போக்க, நிற்கும்படி செய்ய 

_ நீடிக்கவே 

_நீறாகச்‌ செய்து. ல. 

அழகிய பெண்‌ 

எடுக்கக்‌ குறையாது வழங்கும்‌ சக்திவேர்‌ 

_பண்டைய ஞானிகள்‌ 

முன்னதாகப்‌ பார்‌ 

_செய்துவைப்பாய்‌ 

செயல்மாற்தி 

_தினைத்த இடம்‌ தோன்றும்‌ 

தொடர்ந்து பழக்கிப்பார்‌ 

_பைய்யவே, மெதுவாக 


வேறு நாட்டரசன்‌... பகையரசன்‌ 


்‌ மாற்றுச்‌ செயல்‌ 


_சோதனை 

_ பிரதிபலிக்கும்‌ கல்‌ 
_௨.லோகப்பாத்திரம்‌ 

_ செயலில்‌ செய்து பார்ப்பாயடா 
மிகுந்த கனம்‌ 

- அனுபவத்தால்‌ பார்ப்பாயாக 
_பாழடா. -வீணாணதடா 
-வேறொன்றைக்கேள்‌ 
_வயிற்றுப்பிழைப்பு 

மகன்‌. பிள்ளை 
குதிரை வேகம்‌ 








ப்ட்‌ 





மாயம்‌ 
மாறாட்டம்‌ 
மானம்பாடி 
மிக்கவே 
மிடமாது 
மிருகசாதி 
மின்னார்‌ 
முக்காலும்‌ 
முக்கு 
முடியில்சூட 
முயல்‌ 

முறுகி. 
முழிக்குமுன்னே 
முழுங்கலாம்‌ 
முனைமதியம்‌ 
மூலம்‌ 


.. மெத்தநன்று 


மெய்த்திட்டு 


.. மெல்லிநல்லார்‌ ' 


மேரு 
மேவியெடு 
மவு 
மொய்ப்பார்‌ 
மொளிகள்‌ 


மோகம்‌ 


மோகனம்‌ 
மோதிட 
ரசம்‌ 
ருத்திரமூலம்‌ 
ரூபம்‌ 
லாடமூலி 
போகம்‌ 
வக்கனாத்தி 
வசமாக 


. வதனம்‌ 


-_கண்ணுக்கு முன்னே 


41 


ஒன்று மற்றொன்றான வித்தை . 
புத்தி தடுமாறச்‌ செய்யும்‌ தீமை . 
அ வானம்பாடிக்‌ குருவி 

- பெருகவே 

_திடகாத்திரமுள்ள பெண்‌ 

மிருக இனங்கள்‌ 

அழகிய பெண்கள்‌ 
எப்பொழுதும்‌ 

-முழுகும்படி அழுத்து ப 
தலைமுடியில்‌ சூட்டிக்கொள்ள 
_முயற்சிசெய்‌ 

முடுக்கி, இறுக்கி 


_விழுங்கலாம்‌ 

_மூன்றாம்‌ பிறைச்சந்திரன்‌ ( நிறைமதி) 
_மூலிகைவேர்‌ 

மிகவும்‌ நன்று 

_ உடம்பு சிலிர்த்து 

_ உடலழகுடைய மகளிர்‌ 
உயர்ச்சி, மேரு மந்திரம்‌ 
சென்று பதனமாக எடு 
மலும்‌ முயற்சி செய்‌ 
-தெருங்கித்திரளாகச்‌ தலால்‌. 
விழிகள்‌ . 
காம மயக்கம்‌ 

_வசீகர மன மயக்கம்‌ 

தாக்கம்‌ செய்ய 

பாதரசம்‌ 

_ருத்திரவேர்‌ 

_வடிவத்தோற்றம்‌ 

- குதிரைக்குளம்பு 

அனுபவ விளைவு 
_கொண்டைலாத்தி குருவி 
_வசியமாக. அடங்கிவர 

நெற்றி 





்‌ 10—9— 


மவண்டுகோள்‌ 
Kk kK \ 


கருணையுள்ளங்கொண்ட நம்‌ முன்னோர்கள்‌, 
அரிய பெரிய . இலக்கியங்களையும்‌, பிறவற்றையும்‌, k 

பனையோலைகளில்‌ எழுதிச்‌ சுவடிகளாக நமக்குத்‌ 

ப தந்தனர்‌. அவைகள்‌, பல்வேறு இடங்களில்‌ 
உள்ளன. சுவடிகள்‌ பழுதடைவதற்குமுன்‌ எம்மிடம்‌ 

| அன்பளிப்பாகக்‌ கொடுத்துதவின ரல்‌, அவைகள்‌ 

ர மக்களுக்குப்‌ பயன்படும்‌. 


அ அவிக அமக அமக 


எம்மிடம்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌, சுவடி தந்தார்‌ | 

த்‌ சுவடி எழுதியோரும்‌ அழியாப்‌ புகழை, | 
எமது சரசுவதி மகரல்‌ உள்ளளவும்‌ : பெறுவர்‌. 
அவை மதிப்பாகி -வருமரயின்‌, சுவடி தந்தரர்‌ 

பெயரும்‌ இடம்‌ பெறுவதோடு, அப்பதிப்பில்‌ 5 க. 
களும்‌ பெறுவர்‌. 


எனவே, “(நரம்‌ பெற்ற பேறு பெறுக இவ்‌ 


வையகம்‌”? என்ற எண்ணமுடைய நற்பண்‌ பாளர்கள்‌ 

தம்மிடமுள்ள சுவடிகளை, எமது மகாலுக்குத்‌ ்‌ 

த்து வேண்டுகிறேரம்‌. ்‌ 

ப்‌ | ௧ இங்ஙனம்‌, ர 
ர. .. இராமச, 1.4.5., 

கள்ல pT மாவட்ட ஆட்சியர்‌ & இயக்குநர்‌, ॥ 
சரசுவதி மகால்‌ நூலகம்‌. . 


அதன ன அன ன எனன எனன அனை ன அன அன அன 


